சத்திய தூதன்‌ 
Vol. 2, no. 1 
November 1888 


Record no. 2710 


Cattiya tutan 
Vol. 2, no. 1 
November 1886 


Record no. 271 0 


India. 


3 


pil 11 alt, il 
பண்ட்‌ வாய்ஸ்‌ Sb சிடர்‌ ப்ட்‌ ie ரணி பப ns 


600 113 


Roja Muthiah Research Library 
3rd Cross Road, CPT Campus, 


Taramani, Chennai - 


டன 


பட்‌ 
11பபபபயபம்பப 


9 
எயிட்‌ 


Vol. II. No, 1.] 


SALVATION. 


க்‌ 

Salvation means preventing some danger from happen- 
ing to a person, or delivering him out of the danger after 
it has occurred. When used of man’s soul or spirit, 15 
denotes deliverance from some spiritual calamity, and 
ahsolnte safety in view of the future The Salvation of 
man is the central and fundamental truth contained in the 
Bihle, and the essence of Christianity lies in the only true 
answer to the question, “ How can man obtain salvation?” 

1. What is man to be saved from? Sm. This is the 
great and overwhelming danger that threatens to destroy 
man. God and man ought to be one in thought, one in 
feeling, one in sympathy, one in purpose, one in harmony 
of spiritual character. But sin has come between and 
separated between God and man. Man has joined himself 
to sin instead of to God. The Bible says “your iniquities 
have separated between you and your God, and your sins 
have hid his face from you.” 1]டி separating wall of sin 
ig man’s own building. The harmony of God and man can 
be restored only by breaking down and removing the obs- 
taclo. Again, sin is a deadly poison, & corrupting influence, 
the cause ofgall sorrow, mischief, and destruction to man. 
Fence man can attain to happiness and security only by 


there is urgent need of separating man from sin, and 
of re-uniting him to God. For this purpose Jesus Christ 


came into tho world; and He was specially called Jesus, 


from their sins.” , 

This salvation is twofold in its nature. (i.) It consists in 
delivering man from the terrible penalty which sin natu- 
rally brings upon him who commits ig The remission of 
the punishment due to sin is one aspect of this salvation : 
and (14) 1% consists in conquering and destroying the over- 
poyering influence of sin in the heart of man. It delivers 
man from the tyranny of an internal desire to commit sin. 
In these two ways Salvation rids man of his greatest enemy 
and peril. 

‘II. When may man be saved ? Now: Salvation is em- 
phatically a blessing for to-day. ‘Now is the acceptable 
time, now.is the day of salvation.” The salvation revealed 


3 


NOVEMBER, 1888. 


"Pree T Pie Wort, 


ஓ 
இரட்சிப்பு. 
கு 
ஒருவனுக்கு நேரிடும்‌ ஆபத்தை விலக்குவதம்‌, நேரிட்ட 
| ஆபத்திலிருந்து அவனைத்‌ தப்புவிப்பதம்‌ இரட்‌சிப்பென்னப்‌ 
படும்‌. ஒருவனைத்‌ தன்‌ ஆத்ம அபாயச்தினின்று விடுவித்த இனி 
அவனுக்குவேண்டிய ஆத்மக்ஷேமத்தைத்‌ தருவிப்பதே ஆத்ம 


பொருளும்‌, அழ்கருத்தும்‌, “ஒருவன்‌ இரட்‌சப்படைவநெப்‌ 


| இரட்டிப்பு. இதுவே பைபிலென்னும்‌ திருலறையின்‌ அரும்‌ . 


which means Saviour, because he should,“ save his people ௦ 


| 


படி!” என்னும்‌ கேள்விக்குக்‌ கறிஸ்துமதம்‌ கூழும்டவிஓடயே 
அதின்‌ சாரமுமாயிருக்இன்றது. டு ்‌ 
டக 

1. மனிதன்‌ எதிலிருந்து தப்பவேண்டியது? பாவத்திலி 
நந்தே. பாவமானது மனிதனை அழித்தப்போடும்‌ “அகோர 
அபாயமாயிருக்ன்றது. கடவுளும்‌. மனிதனும்‌ இதை 
யிலும்‌, இத்தத்திலும்‌, கருத்திலும்‌, உணர்ச்சியிலும்‌, நினைவி 
லும்‌, ஈடத்தையிலும்‌ ஒன்றாயிறாக்சவேண்டம்‌, பாவமோ 
இடையிற்புகுக்து இவ்விருவரையும்‌ பிரத்தியேகமாக்கிவிட்‌ 
டத. மனிதன்‌ கடவுளை விட்டுவிட்டுப்‌ பாவத்துடன்‌ இகை 


ந்தசொண்டான்‌. “உங்கள்‌ அச்ரெமங்களே உங்களுச்கும்‌ 
ர ஓ 


உங்கள்‌ தேவனுக்கும்‌ ஈடுவாகப்‌ பிரிவினை உண்டா&குறெது; 
உங்கள்‌ பாவங்களே அவருடைய முகத்தை உங்களுக்கு 
மறைக்நறது?? என்று திருமறையிற்‌ கூறியிருக்கிறது. பாவ 


மாகிய இந்த ஈடுச்சுவர்‌ மனுஷன்‌ எழுப்பியதே. இந ஈடுச்‌ * 


சுவவா இடித்துத்‌ தகர்த்தாலன்றி அவனுக்கும்‌ கடவுளுக்கும்‌ 


மீளவும்‌ ஐக்கியம்‌ உண்டாகமாட்‌ டாது. அன்றியும்‌, மனுஷ 
னுக்கு நேரிடும்‌ இன்னல்‌, இடைஞ்சல்‌, அல்லல்‌, அவதியாகிய 
சர்வசங்கடத்துச்கும்‌ கடும்விஷமாகிய இப்பாவமே காரீண்ம்‌. 


இத்தீய காரணம்‌ நீங்‌னொலன்றி மனிதனுக்குச்‌ சுசமும்‌ செளச்‌ 


இயமும்‌ லபிக்கமாட்டாது. ஆதலால்‌ அவன பாலத்தினிஷ * 


றும்‌ பிரிந்து கடவுளோடு ஐச்கியமாகுதல்‌ அத்தியாவ சியெமாமிரு 
க்ன்றது. இது காரணத்திற்காகவே இயேசுகிறிஸ்து இவ்வுல்‌ 


ள்‌ ட்‌ வ்‌ இரக 1]. (பி ன ட்ட ட ்‌ 
the removal of the source of the 641 Thus, we see that கத்தில்‌ உதித்சார்‌; அவர்‌ “தமது சனத்தைத்‌ தங்கள்‌ பாவங்‌ 
கஸிவிருந்து விடுவிக்‌றெவரானதால்‌? இரட்சகர்‌ என்று அரத்சங்‌ 

* 


கொள்ளும்‌ “(இயேசு? என்னும்‌ நாமத்தை அவர்‌ சிறப்புப்பெ . 


யராய்ச்‌ குடியிருக்கறோர்‌. ௯ 
இந்த இரட்சிப்பு இரண்டு தன்மையது. (1) அது பாவஞ்‌ 
சய்தவன்‌ பெறவேண்டிய பயங்கரமான தண்‌ டனையினின்று 
அவனை விடுவிக்கிறது, இது இரட்சிப்பின்‌ ஒருபாகம்‌; (11) 
மனிதனுடைய உள்ளத்திலிருச்கும்‌ பாவத்தின்‌ பலத்தை ஓடு 
ச்‌ அதைச்‌ செயிக்‌ன்றது. பாவஞ்செய்யவேண்டுமென்‌ இற 
ஒழியாத ஆசையை. அது அறத்துவிடஒன்றிது. இவ்விருவித 
மாய்‌ இரட்சிப்பானது மனுவனுடைய கொடிய சத்துருவை 
யும்‌ அதின்‌ அபாயத்தையும்‌ நிவிர்த்செய்ன்றது. 
2. மனிதன்‌ எப்பொழுது இரட்‌சிக்கப்படலாம்‌? இப்போ 
தே. இரட்‌டப்பானது இன்ற பெற்றுச்கொள்ளத்தக்க ஆடர்‌ 
வாதமாயிருக்இறது. “(இதுவே சகுதியான்‌ சாலம்‌, இதுவே இரட்‌ 
சண்ய நாள்‌.” திருமறையில்‌ வெளியா வற்புறுத்தியிருக்கும்‌ 


இரட்‌சப்பானது “வருங்கோபத்தினின்று?? தப்பி மரணகா , 
லத்தில்‌ ஈரகத்தைவிலக மோட்சத்திற்குள்‌ பாய்ந்துவிடும்‌ ஓர்‌ . 


அதிருஷ்டமல்ல. அது தற்கால பாக்யெமாயிருக்இன்றது. அத 
இன்றே, (ப்போழதே, பாவத்தைவிட்டு தேவனோடு ஐக்‌ 


இயெமாதி ஆனர்தமடை றெதாயிருக்றெது. பூலோகத்தில்‌ இன்‌. 


றையத்தினம்‌ எத்தனையோலட்சம்பேர்கள்‌ இந்த ரட்சிப்பைப்‌ 


Or மமக ஷிவா அனணைபபனம்‌. 


| Best copy available i 


2 | சத்திய 


தூதன்‌. 


TTT 


and taught in the Bible is not a mere escaping from “ the 
wrath to come,” not a mere happy avoidance of hell or a 
lucky admission to heaven, not something which begins to 
exist at death. It is a present blessing. It is a separation 
from sin and a joyful union with God, now, to-day. Hun- 
dreds of thousands of people alive on the earth to-day are 
already saved; at death, their salvation will enter on a more 
glorious stage but it is begun already. “By grace ye are 
saved ” says Paul to those who have tasted this blessing. 
Reader! you also may have salvation from sin this very 
day. 

117, What is the wey to get this salvation? Man is 
utterly helpless to proctre it for himself, much less for 
others. God alone can save a man from his sit. “Not of 
yourseives, it is the gift of God.” He alone can break 
down the separating wall : He alone can remove the poison 
from within. He offers to do it'freely and fully for all who 
put their trust in his son Jesus Christ. What must I do to 
be saved? The answer is, Believe on, trust in, the Lord 
Jesus Christ, and thou shalt be saved. “Neither is there 
salvation in any other: for there is none other name under 
heaven given among men, whereby we must be saved.” 


பெற்றவர்களாய்‌ வாழ்கிறார்கள்‌; மரண சமயத்தில்‌. அவர்கள்‌ 
இரட்சிப்பு இன்னும்‌ அதிகச்‌ ெப்படையத்தக்கதானாலும்‌ 
அது இப்பொழுதே அரம்பித்திராக்றெது, இப்பாச்கியத்தை ௮௮ 
பவித்தவர்களை நோக்பெ பவுல்‌ என்பவர்‌ **நீங்கள்‌ இருபையி 
னாலே .இரட்‌ிச்சப்பட்டு இருக்கிறீர்கள்‌?” என்கிறார்‌. கண்ப 
னே, நீயும்‌ இன்றைக்கே பாவத்தினின்று இரட்‌ூப்புப்‌ பெற்றுச்‌ 
கொள்ளலாம்‌. 


3. இந்த இரட்சிப்பை அடையும்‌ வழி என்ன? மனிதனான 
வன்‌ தனக்காகவும்‌ மற்றவர்களுக்காகவும்‌ இதைச்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்ளத்தக்க சக்தியற்றவனாயிருக்கிறான்‌. கடவுளே அவ 
னைத்‌ தன்‌ பாவத்திலிருந்து விடுவிச்கவல்லவர்‌. “உங்களாலே 
| அல்ல, அது தேவனுடைய ஈவாயிருக்கிறது.?? நடுச்சுவரைத்‌ 
| தகர்க்க அவர்‌ ஒருவராலேயே ஆகும்‌. உள்ளான விஷத்தை, 
அவர்‌ மாத்திரம்‌ நீக்கக்கூடும்‌. அவருடைய குமாரனாகிய 


இயேசுூறிஸ்துவில்‌ ஈம்பிக்கைவைக்கும்‌ யாவரையும்‌ யாதொ 
| ரு சைம்மாறின்றி இரட்சக்சச்‌ சத்தமாயிருக்கிறார்‌. “*இரட்சிச்‌ 
| கப்பட என்ன செய்வேன்‌?? என்னும்‌ கேள்விக்கு “எம்‌ 
। பெருமான்‌ இயேசுகிறிஸ்துவை விசுவாசித்துப்‌ பற்றிக்கொள்‌, 
| அப்பொழுது இரட்சிக்கப்பவொய்‌”? என்பதே விடை. “அவ 
| ராலேயன்றி வேறொருவராலும்‌ இரட்சிப்பு இல்லை; காம்‌ 
; இரட்‌ இக்கப்படும்படிக்கு வானத்தின்‌ €ழெங்கும்‌, மனுஷர்‌ 
| களுக்குள்ளே அவருடைய நாமமேயல்லாமல்‌ வேறொரு கா 


மம்‌ கட்டளையிடப்படவும்‌ இல்லை.” 


RR MIA 


THE IMMORAL TENDENCY OF HINDUISM.—ஹிநத்துமதம்‌ அன்மார்க்கத்தை விளைவித்தல்‌. 


கடவுளருளிய மதமானது காமக்குரோதலோபமதமாச்சரி 
யங்களை அழித்த, பெற்றோர்‌ பிள்ளைகளிடத்தும்‌ பிள்ளைகள்‌ 
பெற்றோரிடத்தும்‌ அன்பு பாராட்டும்படி அவர்களை ஏவி, 
பொதுவிலே மனுஷனானவன்‌ சன்மார்க்கநிலை தவறாது நட 
க்க அவனை எவ்விதத்திலும்‌ தூண்டிவிடும்‌ தன்மையதாயிருக்‌ 


கவேண்டுடுமன்று ஈம்முடைய சாமானிய புத்தியால்‌ அறிந்து | 


கொள்ளுகிறோம்‌. இஃது ஹிந்துமதத்தின்‌ தன்மையோ என்று 
விசாரிக்குமளவில்‌, மற்ற விஷயங்களிலே எவ்வாறோ அவ்‌ 


வாறே ' இவ்விஷயத்திலும்‌ அது அதிக குறைவுபாடுள்ளதா | 


யிருக்கன்றது. ஏனென்றால்‌, 

(1) வேதங்தஸிலே பழி, பகை, பொருளாசை, வியபிசா 
ரம்முதலிய பாவங்கள்‌ கற்பிக்சப்பட்டிருக்கின்றன. “சபிக்கும்‌ 
வேதம்‌”? எனச்‌ நெப்புப்பெயர்‌ பெற்றிருக்கும்‌ அதர்வண வேத 
“த்திலே *த்துருக்களைச்‌ சபிக்கத்தச்சு பலவிதமர்திரங்கள்‌ அட 


ங்யுள்ளன. சமுவேதச்திலிருந்து ஒரு சுலோகத்சைமாத்திரம்‌ , 


எடுத்துரைப்போம்‌: பரிசுத்த தர்ப்பையே, என்‌ பகைஞரை 
அழித்த, என்‌ சத்துருக்களை வேருடன்‌ அறுத்துவிட: ஓ சிகா 
மணியே, என்னைப்‌ பகைக்நின்ற யர்வரையும்‌ நிர்த்தூளியாக்கி 
விடு, ட்‌! இந்திரனே, பேராசைபொருந்திய எங்கள்‌ பகைவரை 


, நாசமாக்கி, தயைதாட்சண்யமுள்ள எங்கள்‌ ஈண்பரை விர்த்‌ 


இசெய்‌. எங்களுக்கு ஆயிரமடங்கான அழகுள்ள பசுக்களும்‌ 
குதிரைகளும்‌ அளித்து எங்களை மேலோராக்குவாய்‌, 


அடியில்‌ வரும்‌ பிரார்த்தனையினாலே வேதங்களிலே பொரு 


 ஒராசையும்‌ போதிக்கப்படுகன்றதென்பது பிரத்தியட்சமாகி 


ன்றது, “எங்களுக்கு அதிக ஐஸ்வரியம்‌ உண்டாகும்படி, 


இக்திரனே, உன்னைப்‌ பிரார்த்நிக்கின்றோம்‌. அதை நீ மனித ; 
நிடத்திலிருந்து கொண்டுவந்தாலும்‌ சரி, தேவரிடத்திலிருர்து . 


கொள்ளைஇட்டு வந்தாலும்‌ சரி, அதை நீ அடிவானதீதிலிருந்து 
அடைந்து வந்தாலும்‌ சரி, மற்றெவ்விடத்திலிருந்து புரட்டி 
வந்தாலும்‌ சரி, எங்களை எவ்வாறாயினும்‌ தனவான்சளாகச்‌ 
செய்‌.?? இருக்கு வேதத்திலே, “ஓ இந்திரா, எங்களை மே 
லோர்‌ வகுப்பிற்‌ சேர்த்து, எங்களுக்குப்‌ பொருள்‌, பெண்‌ 
கள்‌, கல்வி, உணவு ஆயெ இவற்றைத்‌ தந்தருள்வாயாக” 
என்றொரு செபமும்‌ உண்டு, இதன்றி, பகவத்‌€தையிலே, இரு 
ஷ்ணன்‌ “பொருளை வாஞ்சிப்போர்‌ குற்றவாளிகள்‌ அல்ல, ௩ல்‌ 
லோரே?” என்று, சுடறுிறார்‌. 
€ € 

மறுதர்மசாஸ்திர்த்திலே ஒருவன்‌ சன்மனைவி உடன்பட்டால்‌ 
விபசாரம்‌ பண்ணலாமெொன்று மாத்திரமல்ல, அவயெம்பண்ண 
வேண்டும்‌ என்றும்‌; பண்ணாமற்போனால்‌ குஷ்டரோகியாய்‌ 
விடுவானென்று ஒரு சட்ட.விதியால்‌ விசதமாநிறது. மஹாபார 
தத்திலும்‌ இதற்துசைவின ஒரு உபதேசமுண்டு, மேலும்‌, யா 
தாயினும்‌ தா சடங்கை நிறைவேற்றும்பொருட்டு ஒருவன்‌ 
திருட்லாமென்றும்‌, கள்மைசெய்யும்பொருட்டு ஒருவன்‌ தப்பு 
ச்சாட்ி சொல்லலாமென்றும்‌, ஒரு பிராமணனுடைய உயி 
ஸாக்‌ காக்கும்பொருட்டும்‌, தன்‌ மனைவியின்‌ எனத்தைச்‌ தணி 
க்கும்பொருட்டும்‌, வேரியைப்‌ பிரியப்படுத்தும்போருட்டும்‌ 
பொய்ச்சொல்லலாமென்றம்‌ மேற்படி சர்மதாலில்‌ (விதித்திருக்‌ 
இன்றது. மேலும்‌ குருடு, செவிடு, முடம்‌, ஊமை, அங்க 


க 


வீனம்‌, குஷ்டம்‌ முதலிய குறையுள்ள ஆண்‌, பெண்கட்குச்‌ 
சுதந்தரம்‌ இல்லை என்றும்‌, தற்கொலை செய்துகொள்வதே 
அவர்களுக்கு உத்தமம்‌ என்றம்‌ அதிலே கூறியிருக்கின்றது, 


புருஷனுக்கும்‌ பெண்சாதிக்கும்‌ இருக்கவேண்டிய உக்கி 
யத்தைக்குறித்தாவது, பெற்றோருக்கும்‌ பிள்ளைகளுக்கும்‌ இருக்‌ 
கவேண்டிய .அன்பைச்குறித்தாவது வேதங்கள்‌ அவ்வளவாய்ப்‌ 
போதிச்றெநில்லே, இதற்கசைய பரசுராமன்‌ தன்‌ தாயாரை 
உயிர்வதை செய்தது தர்மமென்றும்‌, பிரஹலாதன்‌ தன்‌ தர்‌ 
தை சொற்கேளாமல்‌ அவனுடைய பிராணச்சேதத்திற்குக்‌ கா 
ரணனானது மிச்ச புண்ணிய செயலென்றம்‌ கூறப்பட்டிருச்‌ 
இறது. 


அன்றியும்‌ பெண்கள்‌ ஆண்களைப்பார்க்கலும்‌ இழிந்தவர்க 
ளென்றும்‌ வேதங்களிற்‌ போதித்திருக்கின்ற து. அவர்கள்‌ வேதத்‌ 
தை ஒருக்காலும்‌ ஓதவும்‌ கேட்கவும்‌ கூடாது. மதுதர்மசாஸ்‌ 
' இரத்திலே மனைவிக்குப்‌ புருஷன்‌ இட்டதே சட்டமென்றும்‌, 
அவன்‌ அவளை விபசாரம்பண்ணச்‌ சொன்னாலும்‌ அவள்‌ 
அதை மறுக்காமல்‌ பண்ணவேண்டுமென்றும்‌ விதித்திருக்கின்‌ 
| றது. அவ்வாறு செய்த அநேக ஸ்திறிகளைக்குறித்துச்‌ சாஸ்‌ 
இரங்களிலே சொல்லியிருக்கிறது, ஸ்கந்தபுராணத்திலே கண்‌ 
டிருக்கறதாவது: “பரிசுத்த ஸ்சானானுஷ்‌டானங்களைச்‌ செய்ய 
விருக்கும்‌ மனைவியானவள்‌ முதல்‌ தன்‌ நாயகன்‌ பாதங்களைக்‌ 
கழுவி, அக்கமுவின சலத்தைப்‌ பானம்பண்ணவேண்டும்‌; ஏ 
னென்றால்‌, மனைவிக்குப்‌ புருஷன்‌ ' விஷ்ணுவிலும்‌ சிரேஷ்‌ 
டன்‌. அவன்‌ அவளுக்குக்‌ கடவுளும்‌, குருவும்‌, மதமும்‌, அதின்‌ 
அசாரமுமாயிருக்கிறான்‌: ஆதலால்‌ அவள்‌ சகலத்தையும்‌ துறந்து 


' தன்‌ புருஷனை விஷ்ணுவாகப்‌ பாவித்து அவன்‌ ஒருவனை 


யே பூசித்து ஈடக்கவேண்டும்‌. அவள்‌ அன்‌ பில்லாவார்த்தை 
' ஒன்று சொன்னாலுமே இவன்‌ அவளை நீக்கிவிடலாம்‌?? என்று 
மது உரைத்திருக்றொர்‌. அவன்‌ அவளை ரோக்டி “இனி நீ என்‌ 
மாதா?” என்ற மாத்திரத்தில்‌ அவர்களின்‌ ஸ்திரீபுருஷ சம்பம்‌ 
தம்‌ அற்றுப்போநிறது, அதுவுமன்றி பரதாரகமனமும்‌ உப 
தேசிக்கப்பட்டிருக்கறது. ஸ்திரீயானவள்‌ இந்த கஷ்ட ஈஷ்டங்‌ 
களையெல்லாம்‌ பொறுமையுடன்‌ சநித்துவருவதும்‌ போதாமல்‌ 
தன்‌ நாயகன்‌ இறந்தபின்பு அவனுடைய பிரேதத்துடன்‌ 
சன்னையும்‌ த௫த்துக்கொள்ளவேண்டிய புண்ணியசாலியாகவும்‌ 
தீர்ச்கப்பட்டிருக்கன்றாள்‌. 


மேலும்‌ சசலவிசமான அக்கிரமங்களும்‌ அவலட்சணங்க 
ளும்‌ யாதொருகாணமின்றிக்‌ கூறப்பட்டிருக்கன்றன. திரி 
மூர்த்திகளும்‌ முக்கியமான இரண்டு அவதாரபுருஷர்களும்‌ 
நடப்பித்ததாகச்‌ சொல்லியிருக்கும்‌ அர்க்கிருத்தியங்கள்‌ யாவரு 
க்கும்‌ தெரிந்த விஷயமே. மற்றத்தேவசைகள்‌, மூனீஸ்வார்கள்‌, 
ரிஷிகள்‌ முதலானோருடைய ஈடபடிக்கைசளும்‌ அவ்வா 
றே உள்ளன. வருணன்‌ ஊர்வ என்னும்‌ தேவதாசியோடு 
செய்த விபசாரத்தினால்‌ ரிஷிகளிலே பேர்போன அகஸ்நி 
யன்‌ பிறந்தான்‌, பலராமன்‌ குடியனும்‌, அர்த்சனும்‌, குதாடியு 
மாயிருந்தான்‌; அதந்சவன்‌ சகோதரன்‌ இருஷ்ணனே சாட்‌9. 
வேதங்களைச்‌ சேகரித்து வேதாந்தசாஸ்திரத்தையும்‌ பதினெண்‌ 


ce 
புராணங்களையும்‌ இயற்றிய வேதவியாஸன்‌ வியபிசாரத்திற்பிற 
ந்து, தன்‌ சகோதரனுடைய மூன்று மனைவிகளையும்‌ சேர்ந்து 
மூன்றுபிள்ளைகளைச்‌ செனிப்பித்தவன்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 
பாண்டு, இந்தப்‌ பாண்டுவின்‌ ஐர்துபுத்திரரும்‌ திரெளபதை 
என்ற ஒரேபெண்ணை ஆண்டுவந்தார்கள்‌. மேலும்‌ சக்திப்‌ பூசை 
யிலும்‌, காளிப்‌ பூசையிலும்‌, ஹோலி என்னும்‌. உற்சவத்திலும்‌ 
ஆடவராலும்‌ மகளிராலும்‌ பாடப்படும்‌ அசுத்தமான பாட்‌ 
டுக்களை இவ்விடத்தில்‌ எடுத்துரைக்கவே கூடாது. 
எமதன்பராயெ ஹிந்துக்களே, இதுகாரியங்களை நீங்களே ர்‌ 


ஏசுக்கிறிஸ்து மதவாய்‌ ஆப்புத்‌ தூஷண பரிகாரம்‌. (தொடர்ச்சி. 
பின்னும்‌ “வேதத்தை எழுதியவர்கள்‌ புளுடிச்‌ கண்டபடி 
எழுதிவைத்தார்கள்‌” என்றரைக்றொய்‌. நீ இவ்வாறு வெகு 
எளிதில்‌ பு ரூகிவிட்டாரென்று கூறத்துணிவது, ஓர்‌ மூடசிரோ 


மணி உலைமூடியை எடுத்து உலகவாயிலனைத்தையும்‌ மூடத்‌ 
.துணிவதுபோலாம்‌, உன்‌ சமயகர்த்தாக்களினுடைய மூளையி 


னின்று உற்பத்தியாயெ திருப்பாற்கடலை தேவரும்‌ அசுரரும்‌ மர்‌ 


. தரடரியை மத்தாகவும்‌, வாசுகி என்னும்‌ பாம்பைக்‌ கயிறாகவுங்‌ 


கொண்டு கடைர்தார்களென்றும்‌, அகஸ்தியர்‌ சமுத்திரநீரை 
முழுதும்‌ கையிலேந்திச்‌ குடித்துவிட்டு ஜலவாதைசெய்துவிட்‌ 


.டாரென்றும்‌, விந்தசரியைப்‌ பாதலத்திற்புக அமுக்கினாரென்‌ 
றம்‌ உன்‌ சமயாகமங்கள்‌ கூறிய கடற்புஞகு மலைப்புளுகு 


முதலியவை எமது சத்தியவேதத்திலில்லை என்றறிக. சத்திய 
மார்ச்கமாயெ இறிஸ்துசமயம்‌ மானிட?ருஷ்டி ஆரம்பத்‌ 
தோடு கூடி உடனிகழ்ந்து, இர்ாள்வரையும்‌ தனது இர 
க்ஷண்ய மடமையை விளங்கச்செய்துவருநிறது. இவ்வரன்‌ 
முறையைப்‌ பக்ஷபாதமின்றி யோசேப்புஸ்‌ முதலிய இதிகாச 


நூலாசிரியர்கள்‌ தங்கள்‌ சரித்திர நூல்களில்‌ எழுதிவைத்திருக்‌ 


இன்ற மெய்யான உலக சரித்திரத்தை அநுசரணையாகக்கொ 
ண்டு ஆதியோடரந்தமாய்‌ விசாரணைபண்ணி ஆராய்ச்சிசெய்‌ 
வாயாயின்‌ உண்மை விளங்கும்‌. ்‌ 
பின்னும்‌, “மண்ணெடுத்து மானிடனைச்‌ செய்த சாமி மறு 
படியும்‌ விலாவெலும்பை எடுத்ததேனோ??” என்று மதிமயங்‌ி 
தேவனுடைய சர்வஞ்ஞத்து வத்தை உன்‌ ஞ்சித்வ அறிவினால்‌ 
பரீகதிச்ச மு.பன்றனை. உயிரற்ற பிரமாண்ட அக்னிகோள 
மாய்‌ எட்டாக்‌ சையினின்று, தன்‌ கவர்ச்சி வலிமையினால்‌ 
அரக இரகங்களை இயக்கும்‌ பெரிய இரகமாகய சூரியனை 
காபருடைய பத்ஸிபாகிய அதி என்பவள்‌ ஈன்றாள்‌ என்ற 
அசம்பவத்தில்‌ மயங்கியிருக்கின்ற உன்‌ மயக்கம்‌ தெளியுமட்‌ 
டும்‌ கடவுள்‌ ஆகாம்‌ என்னும்‌ ஒரு மனுஷான்மாவை உண்‌ 
டாக்கி, அவனோடு சம்பந்தமான தொடர்ச்சியுண்டாகும்பொ 
ரட்‌ அவன்‌ விலா எலும்பிலிருந்து இரண்டாவது மனுஷான்‌ 
மாவைச்‌ சிருஷ்டித்த சம்பவம்‌ உனக்கு வியப்பாய்த்‌ தோன்று 
மென்பதைக்‌ கேட்பானேன்‌! 
பின்னும்‌, “புசிக்கப்‌ பல கனி யளித்துப்போன சாமி, தின்ன 
வேண்டாமென்றுசைத்துச்‌ சென்ற சமி, இரும்பி வந்து சொ 
ன்ன சர்ப்பம்‌ எந்தச்‌ சாமி? என்று நீ ஈளினமாய்‌ வினாவிய 


என்று விடையுங்‌ கூறுன்றாய்‌, ஆசையால்‌ உன்‌ விடைக்கு 


வினாவுச்கேந்கப்‌ பகர்வது ஈன்றல்லோ? அது உன்‌ புத்திக்குப்‌ 
புலப்பட்டு உன்‌ புத்தியை விசாலப்படுத்தவதற்‌ கேதுவாகுமல்‌ 
லோ? சர்ப்பம்‌ எந்தச்‌ சாமி?? என்றாய்‌, அவன்தான்‌ அகர்‌ 
தைச்‌ சாமி, அவன்தான்‌ உன்‌ அகந்தையை மூட்டிய சாமி, 
அவன்தான்‌ சுடலைச்சாமி, அவன்தா சடலைச்சடைந்து மோ 
ினிரூபமெடுத்த மோகச்சாமி, அவன்தான்‌ உன்னை அஞ்ஞா 
னமென்னும்‌ படுகுழியிலமிழ்த்தி உன்னைச்‌ குரங்காட்டங்‌ 
கொள்ளுங்‌ குரங்குச்சாமி என்றறிக. 

பின்னும்‌, (லூச்‌. 19. 30-35.) இறிஸ்துகாதர்‌ “தம்முடைய 
இஷரில இரண்டுபேரை கோக்க, உங்களுக்கு எதிரேஇருச்‌ 
இற ரொமத்துக்குப்‌ போங்கள்‌, அலே பிரவே௫க்கும்போது 
மனுஷரிலொருவனும்‌ ஒருக்காலும்‌ ஏறியிராத கழுசைச்குட்‌ 
டியைச்‌ கட்டியிருக்கக்‌ காண்பீர்கள்‌; அதை அவிழ்த்துக்‌ 
கொண்டு வாருங்கள்‌, அதை ஏன்‌ அவிழக்கறீர்களென்று யாரா 
வது உங்களிடத்தில்‌ சேட்டால்‌, அது ஆண்டவருக்கு வேண்டு 
மென்று சொல்லுங்கள்‌ என்றார்‌. அனுப்பப்படீடவர்கள்‌ போ 


.ய்த்‌ தங்களுக்கு அவர்‌ சொன்னபடியே கண்டார்கள்‌. கழு 


நைச்குட்டியை அவர்கள்‌ அவிழ்க்கும்போது, அதற்குடைய 
ர்கள்‌ குட்டியை ஏன்‌ அவிழ்க்நிறீர்களென்று கேட்டார்கள்‌. 
அதற்கு அவர்கள்‌, அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொ 


ல்லி, அதை இயேசுவினிடத்தில்‌ கொண்வேர்தார்கள்‌. இவ்‌ 


விஷயத்தில்‌ கழுதைக்குடையவர்கள்‌ இயேசுவின்‌ பக்தர்களெ 
ன்றும்‌, 2ஷர்கள்‌ அவர்‌ நாமத்தைச்‌ சொல்லி இனம்‌ அறிவித்து 
அவர்கள்‌ சண்‌ பார்‌ஒவயிலேயே அவிழ்த்தக்கொண்டு போனார்‌ 


தோடு, “எண்ணிபதன்‌ பொருள்‌ பார்த்தால்‌ எல்லாஞ்‌ சாமி? | 


மேற்கோளாக யாமும்‌ சமயோரிதமான சில விடைகள்‌ உன்‌ | 


சத்திய தூதன்‌. 3. 


தூச்ிப்பாறாங்கள்‌, இப்படிப்பட்ட உபசேசங்களையும்‌ வீதி 
களையும்‌ விசேஷமாக உடைய உங்கள்‌ மதத்தை அதுசரித்‌ 
திருக்கும்‌ பிரசைகளின்‌ ஈடத்தை எவ்வாறாகும்‌? மரமெம்‌ 
படியோ அப்படியே அதின்‌ சனியும்‌. விதிவிலக்குகள்‌ ததா 
யின்‌, ஈடபடிக்கையும்‌ திதாகும்‌. தங்சள்‌ மதத்தைவிடச்‌ ரா 
யிருக்கும்‌ சனமும்‌ உண்டோ? ஹிந்துக்களிடத்திலே தங்கள்‌ 
மதத்தால்‌ விளைந்திருக்கும்‌ அன்மார்க்கத்தைக்‌ கானும்பொழுது, 
மதம்‌ எவ்வாறோ அவ்வாறே அதை அறுசரிப்போரும்‌ என்றே 


அணியவேண்டும்‌. க 


TNS 


ANSWERS TO OBJECTIONS.—ந்தேக நிவிர்த்தி. 
ணவ த்‌ 


° 
களென்றும்‌ பட்டப்பகல்போல்‌ ஜிளங்டிச்‌ இடச்ச, இதற்கு 
விரோதமாய்‌ நீ “கழுதையை ஏன்‌ வஞ்சித்தார்‌ திருட்டச்சாயி? 
என்று பழிசாற்றி, சோபிகா ஸ்திரீகள்‌ ஒலமிடும்படி இடைச்‌ 
சேரியில்‌ வெண்ணெய்‌ திருடித்‌ இரிந்த கிருஷ்ணனுடைய . 
இலட்சணத்தை வெளியிடரமல்‌ மெளனமாயிருந்து மெய்யைப்‌ 
பொய்யென்றும்‌,பொய்யை மெய்யென்றம்‌ சீ£திச்சத்‌ துணிந்து, 
பட்டப்பசலில்‌ வெள்ளைக்சாச்சை பறக்நிறதென்பார்‌?? என்‌ 
னும்‌ பழமொழியை மெய்ப்பித்த உன்‌ யூகம்‌, மயுகம்‌? மயூகம்‌ ! 
பின்னும்‌, “இடம்‌ பொருளும்‌ ஏவலெல்லாமளிக்குஞ்‌ சாமி 
ஏன்‌ தனது உயிரிழந்தார்‌ குருட்டுச்சாமி?? என்றிவ்வித பித்த 
பைத்திய வசனங்களை வரைக&ன்றாய்‌. உன்‌ இந்தலதஸ்தருள்‌ 
அனேகர்‌ குற்றமில்லாத ஆடுமுதலியவைகளைப்‌ பலியிடுகின்ற 
வரலாற்றையும்‌, அதற்குக்‌ காரணமாயிருந்த விஷயத்தையும்‌ 
இர்ச்ச விசாரணைசெய்து உண்மையைக்‌ கண்டறிய முயற்சித்‌ 
இருப்பையாயின்‌, இவ்வளவு அறிவீனமாய்‌ வினாவத்‌ துணிய 
மாட்டாய்‌. தேவன்‌ தமது சற்பனையை மீறின பாவிகளைத்‌ 
தண்டிக்க நீதியுள்ளவரா யிருப்பதபோல்‌, தாங்கள்‌ புண்ணிய 


நிவிர்த்தியாச்சப்படாத தேவ கோபாக்கனையின்‌ கப்பட்ட 
பாவிகளுச்‌ காதரவான அன்புள்ள கட வுளாயுமிருக்கிறார்‌. ஐக்‌ 
சடவுளின்‌ அன்பின்‌ இலட்சணமே, தேவகுமாரன்‌ மானிட 


உமென்று நினைத்துச்‌ செய்கின்ற எவ்வித இருத்தியங்களினாலும்‌ 


| 
| 


அவதாரமானதற்கு ஆதாரம்‌. அன்பே வடிவமாய்‌2 கொண்ட 
வதரித்த இரட்சாபெருமானயெ இறிஸ்துணாதர்‌, “இரத்தஞ்‌ இச்‌ 
ததலில்லாமல்‌ பாவமன்னிப்பில்லை?? என்று ஆதியில்‌ விதிக்கப்‌ 
பட்ட பிரமாணத்தை நீதியின்படி நிறைவேற்றி, பாஷ்களூ 
டைய சர்வசங்க பரித்தியாகத்தினாலும்‌ நீங்காத சசல பாவங்க 
ளையும்‌ நீக்கி, தேவ கோபாக்‌இனைஓயச்‌ சாத்‌இசெய்து, . பாவி 
கள்‌ உய்வடைய இரட்சண்யத்தை “ஸ்தாபிப்பதற்கு, “அன்‌ 
பைப்பெருக்கி ஆருயிரை ஈம்திட்ட இன்பப்பெருச்சே இறை £ 
யே பராபரமே? என்றபடி பிராணத்தியாகம்பண்சீகி இருப்‌ 
மூர்த்தியாய்‌ விளங்கினார்‌. இவ்வுண்மையை அறியாமல்‌, இவ. 
ரது அன்பின்‌ இலட்சணத்துக்குச்‌ குறைகூறி, நீ ஆபாச$ரியி 
னின்று அட்டசாசம்பண்ணியது பேதைமை என்றறிக. “மே 
லும்‌ இவ்விதமாய்‌ உயிர்விட்ட இயேசு இரட்சகர்‌ மறுபடியும்‌, 
உயிரடைந்து வெற்றிசிறந்தவராய்‌ உன்னதத்திற்‌ செழுந்தரு ” 
ளிய விஷயம்‌ உன்‌ புத்திச்குப்‌ புலப்படாமல்‌ போனதென்ன 2, 
பின்னும்‌, (மத்‌. 3. 10.) “இப்பொழுதே கோடரி மரங்க 
ளின்‌ வேர்‌ அருகே வைத்திருக்றெது, ஆகையால்‌ ஈல்லகனி 
சொடாத மரமெல்லாம்‌ வெட்டுண்டு ௮க்னியிலே போடப்ப 
டும்‌”? என்று கூறிய இவ்வுபமானத்தைக்‌ கொண்டு இறிஸ்துகா 
தர்‌ தமது பக்தர்கள்‌ (கலா. 5. 22.) அன்பு, சந்தோஷம்‌, சமீர்‌ 
தானம்‌, நீடியபொறுமை, தயவு, நற்குணம்‌, விசுவாசம்‌, சரம்‌ ல்‌ 
தம்‌, இச்சையடக்சமுதலிய ஆவியின்‌ கனிகளைக்‌ கொடுக்கற 
வர்சளா நிருக்கவேண்டுமென்று கண்டிப்பாய்‌ உபதேசித்தார்‌. 
பின்பு இவ்விஷயத்தை யூதர்களுக்கு வற்புறுத்திக்‌ காட்டும்பொ ஃ 
ருட்டு மேற்சொல்லிய உபமானத்துக்குச்‌ சம்பந்தமாய்க்‌ கனி 
கொடாத அத்திமரம்‌ ஒன்றைக்கண்டு “இனி ஒருக்சாலும்‌ உன்‌ 
விடத்தில்‌ கனி உண்டாகாதிராக்கக்கடவது?? என்று கூறி 
அதைப்‌ பட்டுப்போகும்படி. செய்வித்து அற்புத விஷயமாய்த்‌ 
திருஷ்டார்தப்படுத்தினார்‌. இவ்விஷயத்தை ஈன்காராயாமல்‌, 
பஇயினால்‌ அத்நிக்சனி பிடுக்சச்சென்று, பார்த்து வயிறெரி 
ந்து அங்கே நின்ற ஏசு, வசையளித்தான்‌, சாபமிட்டான்‌ என்‌ 
று சொன்னால்‌, ஷால்முளைத்த வயிரவனுன்‌ சிரித்திடானோ? 
என்று நீ இகழத்துணிந்த , உன்‌ -அறிவு “*ஏட்டுச்சுரைக்காய்‌ 
சறிக்காகுமா??? என்னும்‌ பழமெரீறிக்‌ குதாரணமாஏயதென்‌ 
றறிக. க (இன்னும்‌ ரும்‌.) 
சத்தியதூதன்‌ ௮றிக்கைப்பத்திரிகை. _— இன்று “நான்‌ 
எனது இரண்டாம்‌ வருஷத்தை ஆரம்பிக்கறேனு. சென்றவீரு 
ஷத்திலே , செய்ததபோலவே இந்தவருஷத்திலும்‌ சத்தியத்‌ 
தையே அன்புடன்‌ உபதேரித்துவருவேன்‌. அன்றியும்‌ தெலு. 
ங்கு நாட்டாரின்‌ பிரயோஜனத்துக்காக இம்மாதம்‌ தொடங்‌) 
தெலுங்குபாஷையிலேயும்‌ என்‌ செய்தியைச்‌ சொல்ல ஆரம்‌ 
பித்திருக்கிறேன்‌. கடவுள்‌ என்‌ பத்திரிகைகளைக்‌ காத்தருள்‌ 
வாராக. ட பூ ர்‌ 6 


4 சத்திய தூதன்‌. 


ல 


NIWS AND NOTRS.—வர்த்தமானக்காறிப்புகள்‌. 


‘ க்க 

பூமீ அதிரிச்சி. சென்றமாதம்‌ சிக்கந்தரபாத்திலே உண்‌ தவான்‌ மேன்டார்‌.-- ஆனரபில்‌ மாஸ்ட்டர்‌ துரையவர்சள்‌ 
டான பூமி அதிர்ச்சி பல இடங்களுக்குப்‌ பரவியசென்று | செளக்கெத்‌ தாழ்ச்சியால்‌ ராஜிசாமா கொடுக்கப்போரறார்‌: 
கேள்வி. ! அப்பொழுது ஸ்டோக்ஸ்‌ அவர்கள்‌ முதல்‌ மெம்பரும்‌ கார்ஸ்ட்‌ 


மனுஷசால்கிரசங்கம்‌.--பம்பாயிலுள்ள இந்தச்சங்கத்தில்‌ | டின்‌ அவர்கள்‌ இரண்டாம்‌ மெம்பரும்‌ ஆகும்படித்‌ தீர்மானிக்‌: 
24 கைவிரலுள்ள ஒரு சுதேசி வினோதக்‌ காட்சியாய்க்‌ காண்‌ | கப்பட்டிருச்கறது. 
பிக்கப்பட்டான்‌. ஹிந்துஸ்திரிகள்‌ கல்விச்சாலை. -- ஹிந்துஸ்திரீசளின்‌ 
சம்பளக்குறைவு.--500ரூபாய்ச்சதிகப்பட்ட சம்பளங்‌ | சல்வி விர்த்திக்கென்று திருவல்லிச்கேணியிலே நூதனமான ஒரு 
களையெல்லாம்‌ கவர்ன்மென்டார்‌ குறைக்கும்படி உத்தேசித்தி | கல்விச்சாலையை ஏற்படுத்தப்போடின்றார்சள்‌. அதிலே உயர்ந்த 
ருச்கிறதாகப்‌ பிரஸ்தாபம்‌ர கல்வி, தையல்‌, வாத்தியம்‌, வீட்டுச்கடுச்ச விஷயங்கள்‌ முதலி 
சுதேச பாரில்டர._ ாராயணசாமிசெட்டி என்னும்‌ ஓர்‌ யன அப்படம்‌, 
சுசேசபாரிஸ்டர்‌ இங்லொர்தில்‌ பரிட்சைதேறி இத்தேசம்‌ வந்‌ மைதர்‌ திவான்‌-—மைகுரின்‌ திவானா சேஷாதிரி சய 
திருக்கிறார்‌. ரவர்களுச்கு இனிச்‌ சம்பளம்‌ 5000 ஆகும்படி. உத்தரவாயிருக்‌ 
அபூர்வகாட்சி.--ஆலிஸ்‌ கார்ன்வால்‌ என்னும்‌ ஓர்‌ பெண்‌ கின்றது. மேற்படி இராஜ்யத்தின்‌ வரவுத்தொகை அதிகப்பட்டி 
ணுக்கு பொன்சு-ங்கங்கள்‌ இருக்கும்‌ ஸ்தானங்களைப்‌ பிழை குய்புசால்‌, இநத விர்த்திக்குக்‌ காரணராகிய திவானுச்கு அதிக 
யின்றிச்‌ குறித்துக்காட்டும்‌ சக்தி உண்டு, சம்பளமும்‌ இடைக்கின்றது. 
| 
| 


நாய்க்கடி. -- சென்றமாதத்தில்‌ நாய்க்சடியால்‌ பலபேர்‌ 
இறந்த போனதாகப்‌ பத்திரிகையிலே காண்கிறோம்‌. காயத்தைக்‌ 
காஸ்டிக்‌ என்னும்‌ வஸ்துவால்‌ காலதாமசமின்றிச்‌ சுட்டுவிட்‌ 
டால்‌ கடியுண்டவன்‌ சாகான்‌ என்று வைத்தியர்‌ கூறுகின்றனர்‌. 


தவரீனர்‌ ஜெனாலவர்கள்‌. -- கவர்னர்‌ ஜெனரலவர்க 
ளின்‌ விரல்களின்‌ நரம்புகளில்‌ ஓர்விசச்‌ சுளுக்குண்டாட ரண 
வயித்தியர்கள்‌ அதுகளை அறுக்கவேண்டியதாயிற்று, 

க்ஷயரோகம்‌. _ இராகோய்களில்‌ ஒன்றாகிய க்ஷயரோச 
மூடையவர்சளுக்கு கந்தகம்‌, அபின்‌, பிராந்தி முதலியவற்றைக்‌ 
கொளுத்திப்‌ புகைகாட்டுவதால்‌ அதிக ஆரோக்கியம்‌ உண்டா 
இறதாம்‌. 


அழகான மங்கையர்‌ காட்சி.--ஸ்பா என்னும்‌ ஈகரத்திலே 
அது செளந்திரிய ஸ்இிரீகாட்டு ஒன்று தொடங்கியிருக்கிறத. 
எந்தவர்ணத்து ஸ்திரீகளும்‌ அவ்விடம்போய்க்‌ காட்டு கொடுக்‌ 
. ௨. சலாம்‌. எல்லாரிலும்‌ அழகிற்‌ சிறந்தவளுக்கு 20000 ரூபாய்‌ 
லண்டன்‌ நகரத்து சனத்தோகை.--இததப்‌ பிரம்மாண்ட வெகுமானஞ்‌ செய்யப்படும்‌. 
பட்டணத்திலே 47 லட்சத்து 65 ஆயிரம்‌ குடிகளுண்டு, சென்‌ | விஷபேதி நீக்ததல்‌. - லைசூரியை விலக்கும்படி ௮ம்‌ 
5 அது பன்னீரண்டுமடங்கு அதிகமானதாயிருக்க | மைகுச்தவதுபோலவே விஷபேதியை விலக்கும்படியும்‌ மே 
வண்டும்‌ 


. ட அம்‌ ல ப. [.ற்படி பேதியின்‌ விஷச்தைக்கொண்டு அம்மைகுச்திக்கொண்‌் 
-சிதம்பாத்தில்‌ பிராணச்ரேதம்‌.-—இவ்வூர்ச்கடுத்த ஈஞ்ச | டால்‌ அதிகப்பயனுண்டாம்‌ என்று வைத்திய நிபுணர்‌ பிரயத்த 
லூர்‌ என்னும்‌ ரொமத்திலுண்டான உற்சவத்தில்‌ 25 பேர்‌ வெடி | னஞ்‌ செய்த வருகின்றார்‌. 
மருந்து அசஸ்மாத்தாய்தி தீப்பற்ற அதனால எரியுண்டு வண்ட சேங்கல்பட்டூ சோபர்‌ மேடரிஸ்கூல்‌.-- இந்த நாமதேயங்‌ 
போனார்கள்‌. [| கொண்ட ஓர்‌ கைத்தொழில்‌ வித்தியாசாலை றெ சைதிகளின்‌ 
கிராபர்ட்‌ கேல்‌ இர்தச்‌ கேஸை ஈடத்தும்பொருட்டு | பிரயோசனத்துக்காக கவர்ன்மென்டாரால்‌ ஸ்தாபிக்சப்பட்டி 
கவர்ன்மென்டாருக்கு ஏறக்குறைய 2 லட்சம்‌ செலவாகும்‌ | ருக்கிறது. இதனால்‌ ஜெயிலுக்குப்‌ போகும்‌ இறுவர்கள்‌ சர்திருச்‌ 
என்று கணக்டிட்டிருக்றெது. இது வீண்செலவு என்றுதான்‌ | இப்‌ புறப்பவொர்சள்‌ என்று கோரப்படகின்றத. 
சொல்லவேண்டும்‌. ச 


. பஞ்சாபில்‌ சிறுகலகம்‌. -- பஞ்சாபிலேயுள்ள ஹஸாரா 
ஹிந்துக்களின்‌ உள்கட்சி-விஷ்ணு பெரியவரோ வென்‌ என்னும்‌ நாட்டுக்குடிகள்‌ அரசாட்சிக்கு விரோதமாய்‌ எழும்பி 

பெரியவரோ என்கிற விஷயத்தின்பேரில்‌ வைஷ்ணவாளாக்‌ | யிருக்கிறார்கள்‌. இக்கலகத்தை அமர்த்தும்பொருட்டு இங்கிலிஷ்‌ 

பகம்‌ சைவாளுக்கும்‌ தற்காலம்‌ வாக்குவாதம்‌ ஈடந்துவருகிறது. | ராணுவம்‌ அவர்கள்மேல்‌ படையெடுத்துப்போயிருக்கிறது, 


ராமர்‌ கால்‌ வெபசைசெய்ததாகச்‌ சைவர்‌ கூறுகின்றார்‌. க i ள்‌ , த 
பர ஒரு ஷ்‌ அ ன்‌ ர அக்கினிப்பிளயம்‌. _— அமெரிக்காவில்‌ கெயென்‌ என்‌ 


{ ] ௨ டி 2 | ்‌ 5 ப ்‌ ்‌ ப்‌ 

'கலேய்‌ ன்ன மவ கன்ன. ரா: ர ர னும்‌ பட்டணத்திலே அக்நினிப்பிரவேசம்‌ உண்டாகி ஏறக்‌. 

ட ததத அனாத? ருக்கும்‌ கலேயிலீருகது பூஃராப்பன்‌ | குறைய 10 கோடி ரூபாய்‌ பொறுமான சரக்குகள்‌ நாசமாய்ப்‌ 

சென்‌₹ழ்‌ எல்லையாகிய கான்ஸ்டான்டினோபிலுக்கு இரண்டே | போயின. குடிகளுக்கு நேரிட்ட கஷ்ட ஈஷ்டங்கள்‌ இவ்வள 

்‌ . இன்த்தில்‌ பிரயாணஞ செய்யலாம்‌. வென்று சொல்லமுடியாது. 

காலத்சேன்ற ஜர்மன்சக்காவரித்தி, - இத்த உச்சமபுரு பார்லீமேன்ட்‌ மேம்பர்கள்‌ சிறையிநப்பு.--சுசேசிகளை 
ஷன்‌: இளைஞஞயிருந்தபோது அச்சுவேலை கற்றுக்கொண்டார்‌, 
ஒவ்வொருவரும்‌ ஏதாயினுமோர்‌ கைத்தொழில்‌ கற்றிருப்பது 

- வெகுவும்‌ பிரயோசனமாயிருக்கும்‌. 


மாத்திரம்‌ காவலிலடைக்கிறார்கள்‌ என்று நாம்‌ எண்ணலாகாது... 
மஹாசபையாகிய பார்லிமென்டு மெம்பர்சளையும்‌ சரியான 
. . | காரணத்திற்காகச்‌ சிறையில்‌ வைக்கிறார்கள்‌, சில,தினங்கட்கு 
ட "கள்ளிக்கோட்டை டேப்யுட்டிக்கலேகடர்‌.-- ஸபஜட்ஜ | முன்பு ரெட்மண்ட்‌ என்பவருச்கு 5 வாரச்சிறையிருப்புக்‌ 
குஞ்சென்மேனொன்‌ இர்ப்புப்‌ பெறுகறதற்குள்‌ சள்ளிக்சோட்‌ | டைத்தது. | 
டை டெய்யுட்டிக்கலெக்டர்‌ குன்னிக்கன்னன்‌ பரிதானம்‌ பெ வூழ்கிப்போதம்‌ தீவு.-- வட அட்லான்டிக்‌ சழுத்திரத்தி 
, த்றதாக வியாஜ்யம்‌ தொடுக்கப்பட்‌ டிருக்றெது. லே ஸேபில்‌ என்னும்‌ ஓர்‌ தீவு கொஞ்சங்கொஞ்சமாய்‌ முழுப்‌ 
ஸர்‌.மாதவராவும்‌ அவர்‌ தலத்தினதம்‌.-- தற்காலம்‌ பிராம | போடறது. சல வருஷங்களுச்குமுன்னே அதின்‌ அகலநீட்சி 
ணர்கள்‌ பலத்திலும்‌, அந்தஸ்திலும்‌, சல்விச்திறமையிலும்‌ குன்‌ முறையே 40 மைலும்‌ 21 மைலுமாயிருர்தது; இப்பொழுது 
நிப்போறெதைப்‌ பார்த்து ஸர்‌. மாதவராவவர்கள்‌ அவர்களுக்கு | அவை 19 மைலும்‌ $ மைலுமாம்‌, சிறு தீவுகள்‌ தோன்ற வதும்‌ 
நற்புத்தி சொல்லுகின்றார்‌. மறைவதும்‌ சகஜமே, 
பசுவதை. -- பசுக்களைக்‌ சொல்லாதபடிக்குச்‌ இலபேர்‌ கைத்தொமில்‌ வித்தியாசாலை. உயர்ந்தவிசமான தச்சு 
பங்காளம்‌ முதலிய இடங்களில்‌ அதிக முயற்சி எடுத்துக்கொள்‌ வேலை, சித்திரவேலை, இற்பவேலை, கம்மாளவேலை முதலியவை 
ஞூூருர்கள்‌. இர்ச ழமூயற்சிக்கு ஒரு சர்கியாசி தலைவராய்‌ இரு களைச்‌ சாஸ்திர முறைப்படிச்‌ கற்பிக்கும்பொருட்டுச்‌ சென்னை 
்‌ யிலே வெகு சீக்கிரத்தில்‌ கைத்தொழில்‌ வித்தியாசாலை ஒன்று 
ஸ்தாபிச்சப்படும்‌ என்பதற்குச்‌ சர்தேகமில்லை. ஒன்றமைலட்‌ 
சம்‌ ரூபாய்‌ சேகரிக்கப்படும்போலிருக்கிறது. 


க்நிறார்‌. 


ஹாமிட்‌ என்பவரால்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும்‌ ஓர்‌ துரீவழக்கம்‌.-- ஹிந்துக்களில்‌ அநேகம்பேர்‌ தங்கள்‌ . 
அனேச சீமான்கள்‌ சேர்‌ந்திருக்இரூர்கள்‌. குழந்தைகளை மகம்மதிய கோவில்களுக்குச்‌ கொண்டுபோய்‌ 
வீலையுய4 நீத கல்‌.--ஒரு சிறுவன்‌ பொறுக்கி அற்பவிலை மக்திரித்தக்கொள்ளுநறதுமன்றி கொஞ்சம்‌ பஸ்புமும்‌ கையி | 
க்கு விற்ற ஓர்‌ கல்லை ஒருவன்‌ 750 ரூபாய்க்கு வாங்கி, அதை லே வாங்கிக்கொள்ளுரறார்கள்‌. இதை என்னவென்று சொல்‌ | 
இன்னொருவனுக்கு 4500 ரூபாய்க்கு விற்றான்‌. அனேகருக்குத்‌ லவோம்‌? ஹிந்து டிராக்ட்‌ ஸொளைட்டியார்‌ இதை நிறுத்தும்‌. 
தங்களிடத்திலிருப்பதின்‌ அருமை பெருமை தெரிகிறதில்லை, | பொருட்டு ஒரு சிறுபத்திரிகை எழுதவேண்டும்‌. ப்‌ 


மாதாந்திரப்பத்திரிகை: இதன்‌ விலை 1 பை: 25 பிரதிகள்‌.2 அணா. To be had of Mr, A. T. Scorn, Tract Depdt, Mapnas, at Re. 1. 


per 200 Copies. Postage extra. 
Printed at the 8. P. C. K. Press, Vepery. 1858. 


END OF 
ISSUE 


